





பதிப்புரை 

நூலறிவாளர்களுக்கு என்‌ வணக்கம்‌! 

சிந்தனையாளர்கள்‌ குறைந்து குழப்படியாளர்கள்‌ 
நிறைந்து வரும்‌ இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌; புத்தகம்‌ 
படித்து அறிவுத்‌ தெளிவடைய விரும்பாத இக்காலத்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ நடுவில்‌. நான்‌ புத்தகம்‌ வெளியிடும்‌ 
தொழிலை மேற்கொண்டிருப்பதற்கு என்னுள்‌ இருக்கும்‌ 
தணியாத தமிழ்ப்‌ பற்றும்‌ குன்ராத கொள்கை வெறியுமே 
காரணம்‌! 

தமிழ்‌ மொழிக்குத்‌ தனிச்சிறப்பளிக்கும்‌ பேரிலக்கிய 
மான சிலப்பதிகாரம்‌ பற்றித்‌ தமிழாய்ந்த பெருமக்கள்‌ - 
புலவர்கள்‌ அவரவர்களுக்குரிய அறிவு நிலைகளுக்கு ஏற்‌ 
பக்‌ கருத்துகளைக்‌ கூறியிருக்கின்றனர்‌. 

சிலர்‌ சிக்கலாகக்‌ கொண்டு. மயங்கிப்‌ பிழையாகக்‌ 
கண்டு காட்டிய பகுதியை நம்‌ அன்பிற்குரிய தமிழறிஞர்‌ 
திருக்குறள்மணி இறைக்குருவனர்‌ அவர்கள்‌ முறைப்படி 
ஆராய்ந்து தெளிவுறுத்தியுள்ளார்‌; தாம்‌ கண்ட உண்‌ 
மையைத்‌ தக்க சான்றுகளுடன்‌ நிலை நாட்டியுள்ளார்‌. 
ஆகையினாலே சிலம்பிற்‌ பிழையா?”” என்னும்‌ இந்‌ நூலைத்‌ 
தங்கள்‌ கைகளில்‌ தவழவிட விரும்பினேன்‌. 

வடிவத்தால்‌ சிறிதாயினும்‌ பொருட்‌ செறிவால்‌ சிறப்பு 
மிக்க இவ்வாராய்ச்சி நூலை வெளியிட்டுத்‌ தமிழ்‌ 
மக்களுக்கு இலக்கிய விருந்தளிப்பதில்‌ தமிழ்க்‌ கொடி 
பதிப்பகம்‌ பெருமைப்படுகிறது. 

இந்நூலை விலை கொடுத்து வாங்கிப்‌ படிப்பவர்களுக்கு 
என்‌ நன்றியினை உரித்தாக்குகின்றேன்‌; இது யபோன்ற 
அறிவார்ந்த நூல்களைத்‌ தொடர்ந்து வெளியிட உங்‌ 
களுடைய ஆதரவையும்‌ ஒத்துழைப்பையும்‌ என்றும்‌ 
வேண்டுகின்றேன்‌. 

இசைக்கவி கோட்டைசாமி 
தமிழ்க்‌ கொடி பதிப்பகம்‌ 











ஐந்துரை 
(பாவலர்‌ இளம்வழுதி ௧. மு.] 


தன்‌ கணவன்‌ *கள்வன்‌' என்று கூறக்கேட்டுப்‌ 
பொங்கி எழுந்தாள்‌; அவன்‌ குற்றமற்றவன்‌ என்று 
மெய்ப்பித்து அவனுக்கு உற்ற களங்கம்‌ துடைத்தாள்‌ 
கண்ணகி! 

“இளங்கோவின்‌ மறதி' என்றும்‌, சிலம்பிற்‌ பிழை: 
என்றும்‌ பிறவாறும்‌ கூறக்‌ கேட்டுச்‌ சீறியெழுந்து மாற்‌ 
றுக்‌ கருத்துக்களை நாறித்‌ தள்ளி உண்மையின்‌ 
முகத்தை ஓளிபெறக்‌ காட்டுகிறார்‌ ஆசிரியர்‌ புலவர்‌ 
இறைக்குருவனர்‌! 

ஆராய்ச்சியில்‌ ஈடுபடுங்கால்‌ மறைமலையடிகளாரா? 
ம.பொ.சி.யா? மற்றொருவரா என்று நோக்காது உண்மை 
கண்டு உணர்த்துவதில்‌ திண்மையாக விளங்கும்‌ இறைக்‌ 
குருவனார்‌ தூயதொரு துலாக்கோல்தான்‌ என்பதை நான்‌ 
உணர்ந்தேன்‌! 

மாற்றுக்‌ கருத்துக்களையும்‌ மற்றைய செய்திகளையும்‌ 
எடுத்துக்‌ கூறும்‌ தோற்றுவாய்ச்‌ சிறப்பு; 

காலக்‌ குறுக்கம்‌ - நாடக அறம்‌ என்றும்‌ பிறவாறும்‌ 
கூறப்படுவனவற்றை ஆராய்ந்து வழிவிலக்கிக்‌ கொண்டு 
தம்‌ இலக்கு நோக்கிப்‌ படிப்படியே மேற்செல்லும்‌ பாங்கு; 


நிகழ்ச்சிகளை நிரல்படத்‌ தொகுத்துரைக்கும்‌ முறை; 


தான்‌ எடுத்து மொழியும்‌ கருத்துகளைத்‌ தெளிவுற 
விளக்கிப்‌ பிறர்‌ எதிர்த்து மொழியும்‌ கூற்றுகளை . அடுக்‌ 


கடுக்கான சான்றுகளோடு மறுத்துரைக்கும்‌ மாட்சி; 








10 / சிலம்பிற்‌ பிழையா? 


என்னும்‌ பகுதியில்‌ காலை மாலை என்பன நிரலே ஒரு 
நாளின்‌ முற்பகற்பொழுதையும்முன்னிராப்‌ பொழுதையும்‌ 
குறிப்பனவாகப்‌ பொருள்‌ கொள்ளும்படி அமைத்‌ 
திருப்பது வழுவாம்‌ என்று கூறுகின்றனர்‌ சிலர்‌. 

அவர்தம்‌ கூற்றை உடன்பட்டு வழுவமைதி காணு 
கின்றனர்‌ மற்றுஞ்‌ சிலர்‌. 

அதனை ஓருவாறு வழிமொழியினும்‌ வழுவெனக்‌ 
கொள்ளமாட்டாது வெவ்வேறு விளக்கங்கள்‌ தீட்டு 
கின்றனர்‌ வேறு சிலர்‌. 


சிலப்பதிகாரத்தைத்‌ தெலுங்கில்‌ மொழிபெயர்த்து 
வெளியிட்ட பூதலப்பட்டுப்‌ பாவலர்‌ திரு. சீராமலு 
அவர்களே இதனைப்‌ பிமையாகச்‌ சுட்டிக்‌ காட்டியவர்‌ 
என்பதும்‌, அதனை இழையாகத்‌ தொடுத்துச்‌ “சிலம்பிற்‌ சிறு 
பிழை: என்னும்‌ நூலாகக்‌ கட்டியுரைத்தவர்‌ பன்மொழிப்‌ 
புலவர்‌ திரு. மு. கு. சகநாதனார்‌ அவர்கள்‌ என்பதும்‌ அந்‌ 
நூலால்‌ அறியக்‌ கிடக்கின்றன. ₹ 

எத்தகைய பேரறிஞராயினும்‌ பெரும்‌ பாவலராயினும்‌ 
“செய்த தவறு தவறே'' என்று கொக்கரிக்கின்றார்‌ 
மேற்படி சிறுபிழையாளர்‌. 

சிலம்புச்‌ செல்வர்‌ திரு.ம. பொ. சிவஞானம்‌ அவர்கள்‌ 
மேற்கூறியவாறு பிழையாகவே கொண்டு இளங்கோ 
வின்மறதி'” என்னுங்‌ கட்டுரையில்‌ விரித்தெழுதி நாட்டு 
கின்றார்‌; ஆனைக்கும்‌ அடிசறுக்கும்‌ என்று அமைதி காட்டு 
கின்றார்‌. £ 

மதுரைப்‌ பல்கலைக்‌ கழக மேனாள்‌ துணைவேந்தர்‌ 
மூனைவர்‌ தி௫. வ. சுப. மாணிக்கம்‌ அவர்கள்‌ மேற்படி 
பிழைக்கு ஒருவாறு உடன்பட்டுள்ளார்‌. * 

ஆயினும்‌ அதனைப்‌ பிழை என்று ஒப்புக்கொள்ளாது 
கவர்ச்சியின்‌ பொருட்டுச்‌ செய்யப்பட்ட காலக்குறுக்கம்‌ 
என்றும்‌, அவ்வாறு செய்வது நாடக அறம்‌ என்றும்‌ தீட்டு 
கின்றார்‌; பிழைக்கு வேறு பெயர்‌ சூட்டுகின்றார்‌. 


சிலம்பிற்‌ பிழையா? / 11 


காலக்குறுக்கம்‌ பற்றியதாகச்‌ சிலப்பதிகாரத்தில்‌ 
இன்னொென்றனையும்‌ அவர்‌ எடுத்துக்‌ காட்டுகின்ருர்‌. 


திரு. ஆப்பிரகாம்‌ அருளப்பர்‌ அவர்கள்‌ இது புதிருமன்று 
பிழையுமன்று, என்று தொடங்கிக்‌ காலை மாலை என்பன 
முதல்நாட்காலை, மறுநாள்‌ மாலை எனப்‌ பொருள்‌ 
கொள்ளற்‌ பாலன எனச்‌ சிலம்பிற்‌ சிறுபிழை யுடையார்‌ 
ஏரண முறையில்‌ எடுத்துக்காட்டி மறுத்த தொன்றனையே 
தம்‌ புதுக்கருத்துப்‌ போலப்‌ புகன்று, வேறு சிலவும்‌ கூறி 
வழுக்கிச்‌ செல்கின்றார்‌. 5 


நெல்லைத்‌ திரு. சி.சூ.மணி அவர்கள்‌ இச்‌ சிக்கலை 
அணுகி ஆய்ந்து முடிவு. காண முற்பட்டுள்ளார்‌. 6 


இளங்கோவடிகள்‌ கால அமைதி தெளிவுற விளங்கும்‌ 
வண்ணம்‌ நுணுக்கமாக எழுதிச்‌ செல்கின்ருர்‌ என்று 
உரைத்து, அதற்குப்‌ பற்பல சான்றுகளை அடுக்கிக்‌ கூறு 
கின்றார்‌. 

ஆயினும்‌ மேலே பிழையாகச்‌ சுட்டியதனை ஏற்றுக்‌ 
கொண்டு முனைவர்‌. வ. சுப, மாணிக்கம்‌ அவர்கள்‌ 
கூற்றை ஒருவாறு வழிமொழிந்து வண்டார்‌ இருங்குஞ்சி”” 
என்னும்பாடற்‌ பகுதி வரிகள்‌ “அவலத்தின்‌ ஆழத்தை, 
அது வந்த வேகத்தை - விரைவைத்‌ தருகின்றனவே 
அல்லாமல்‌ கதைப்‌ போக்கை நிரலே சொல்லுவனவல்ல” 
என்று குறிப்பிடுகின்றார்‌. 


இதுகாறும்‌ எடுத்துக்‌ காட்டியவற்றால்‌ திருவாளர்கள்‌ 
சீராமலு முதல்‌ சி. ௬. மணி ஈறான யாவரும்‌ சிக்கலை 
அணுகும்‌ முறையானும்‌, தம்‌ உள்ளக்கிடக்கையை 
வெளிப்படுத்தும்‌ உரையானும்‌ வேறு பாடுடையரே 
யாயினும்‌, இளங்கோவடிகள்‌ இரு நாள்‌ நிகழ்ச்சிககை 
ஒருநாளனவாக அல்லது ஒரு நாளன போலக்‌ குறிப்‌ 
பிடுகிறார்‌ என்னும்‌ அடிப்படையில்‌ ஓத்த கருத்தினரே 


12 / சிலம்யிற்‌ பிழையா? 


அன்றித்‌ தமக்குள்‌ மாறுபாடு உடையரல்லர்‌ என்பது 
நன்கு தெளியப்படும்‌. 


சிலப்பதிகாரத்திற்கு உரை வகுத்த முன்னை உரை 
யாசிரியர்களான அருஞ்சொல்லுரைகாரர்‌, அடியார்க்கு 
நல்லார்‌ ஆகியோரும்‌, பின்னை உரைகாரர்களான நாவ 
லர்‌ திரு. ந.மு. வேங்கடசாமி, பெருமழைப்புலவர்‌ திரு. 
பொ. வே. சோமசுந்தரனார்‌ முதலியோரும்‌ மேற்‌ கூறிய 
சிக்கலுக்கு அடிப்படையான நிகழ்ச்சிகள்‌ ஒரு நாளில்‌ 
நடந்தனவாகவே கொண்டு இயல்பாக எழுதிச்‌ 
சென்றுள்ளனர்‌. 

சிலப்பதிகாரம்‌ பற்றிப்‌ பல்வேறு வடிவில்‌ நூல்கள்‌ - 
வரைந்த திருவாளர்கள்‌ ஒளவை. சு. துரைச்சாமி, முனைவர்‌ 
மு. வரதராசனார்‌, மூனைவர்‌ ந. சஞ்சீவி, பாவோகி சுத்‌ 
தானந்த பாரதியார்‌, முனைவர்‌ இரா. பி. சேது மூதலியவர்‌ . 
களான பலரும்‌,மற்றும்‌ பேராசிரியர்‌ திரூ. துரையரங்கனார்‌ 
அவர்களும்‌, பதிப்பாசிரியர்‌ முனைவர்‌ ௨. வே. சா. அவர்‌ | 
களும்‌ இக்‌ கருத்தினரே. 

ஆனால்‌ இச்‌ சிக்கலைத்‌ தாமாக எழுப்பிக்‌ கொண்டோ, 
அது எழுந்த பின்னரோ தருக்க முறைப்படி மறுத்‌ 
தெழுதித்‌ தம்‌ கருத்தை நிறுவினாரல்லர்‌. 


மதுரைப்‌ பல்கலைக்‌ கழக மேனாள்‌ துணை வேந்தரும்‌, 
பன்மொழிப்‌ புலவருமான முனைவர்‌ திரு. தெ. பொ. மீனாட்சி 
சுந்தரனார்‌ அவர்கள்‌ மேற்சுட்டிய சிலம்பிற்‌ சிறுபிழை 
என்னும்‌ நூலுக்குத்‌ தாமெழுதியுள்ள அணிந்துரையில்‌, 

“வண்டார்‌ இருங்குஞ்சி'' என்னும்‌ பாடலை ஆக்கி 
யோன்‌ கூற்றாகக்‌ கொள்ளாது நாடக மாந்தர்‌ கூற்றாகக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்றும்‌, அப்பாடல்‌ ஒரு புதிரென்‌ 
றும்‌, இலக்கியத்தை வரலாற்று நூலோ நாட்குறிப்பேடோ 
எனக்‌ கொண்டு விளக்கும்‌ போது இடர்ப்பாடுகள்‌ எழு 
கின்றன என்றும்‌, புலவர்களும்‌ காலமும்‌ பற்றி மேலை 


சிலம்பிற்‌ பிழையா? / 13 


நாட்டினரும்‌ பரக்க ஆராய்ந்து வருகின்றனர்‌ என்றும்‌ 
பிறவாறும்‌ கூறி 'இலக்கிய நயம்‌ உணராதார்‌ பேச்சா 
கவே இந்தக்‌ கணக்குகள்‌ முடிகின்றன” * என்று 
திருவாய்மலர்ந்துள்ளார்கள்‌. 


ஆ! என்னே அவர்தம்‌ இலக்கிய நயமுணரும்‌ நுண்‌ 
ணுணர்வு இருந்தவாறு! இது கிடக்க! 


இனி, வடநூற்‌ கடலை நிலைகண்டுணர்ந்த நிறைபுல 
வேந்தர்‌ மறைமலையடிகளார்‌ வடமொழியில்‌ சிறந்து விளங்‌ 
கும்‌ காளிதாசரின்‌ சாகுந்தல நாடகத்தைப்‌ பகைவரும்‌ 
பாராட்டும்‌ வண்ணம்‌ தெள்ளிய தமிழ்‌ நடை.யில்‌ மொழி 
பெயர்த்து வெளியிட்டதுடன்‌, அதற்கு மிக நுண்ணிய 
ஆராய்ச்சி நூல்‌ ஒன்றையும்‌ ஆக்கி வழங்கியுள்ளார்கள்‌. 


காளிதாசரின்‌ புலமை நலங்களையும்‌, சாகுந்தலத்தின்‌ 
மாட்சியையும்‌ பலபடப்‌ புனைந்துரைக்கும்‌ அடிகளார்‌, 
அதன்கண்‌ தாம்‌ காணும்‌ குறைபாடுகள்‌ சிலவற்றையும்‌ 
சுட்டிக்காட்டுகின்றார்கள்‌. 8 

விளக்கவுரைப்‌ பகுதியில்‌ (நான்காம்‌ வகுப்பு) கால 
மூரண்‌ ஒன்று அவர்களால்‌ எடுத்துக்‌ காட்டப்படுகின்‌ 
றது: 


*அத்தினபுரம்‌ என்பது இப்போதுள்ள தில்லி 
நகருக்கு வடகிழக்கே ஐம்பத்தாறு கல்லில்‌ உள்‌ 
ளது; பரதவேந்தன்‌ வழிவந்தோனான அத்தினன்‌ 
என்பவனால்‌ உண்டாக்கப்பட்டது. கங்கை யாற்‌ 
றில்‌ வந்து கலக்கும்‌ ஒரு கிளையாற்றங்ரை 
மருங்கே உள்ளது. 


துசியந்த வேந்தன்‌ மகனான பரதன்‌ காலத்திற்குப்‌ பின்‌ 
னர்‌ உண்டாகிய இந்நகரை துசியந்தன்‌ காலத்தில்‌ 
அவற்குரிய தலைநகராகக்‌ பட்‌ கூறியது கால 
மூரண்‌ ஆகும்‌.” 





சிலம்பிற்‌ பிழையா? / 15 


காபதி உரையாற்றுவதாக அடிகளார்‌ அமைத்திருப்பது 
அவர்கள்‌ சாகுந்தலத்தில்‌ எடுத்துக்‌ காட்டியது போல்வ 
தொரு கால மூரணேயாம்‌. 


அடிகளார்‌ தாமே அம்பிகாபதி அமராவதியை அச்‌ 
சிட்டு வெளிப்படுத்தியிருப்பின்‌ இப்‌ பிழை களையப்பட்‌ 
பட்டிருக்கும்‌ என்று உறுதியாக நம்பலாம்‌. ஆயினும்‌ 
அடிகளார்‌ பெயரில்‌ வெளிவந்துலாவும்‌ ஒரு நூலில்‌ இப்‌ 
பிழை இடம்‌ பெற்றிருப்பது வருந்துதற்குரியதேயாம்‌. 

உலக வியற்கை மக்களியற்கைகளை உற்று நோக்‌ 
கின்‌ ஈண்டு எத்துணை ஒள்ளியராயினும்‌ அவரெல்லாம்‌ 
எவ்வாற்றானும்‌ மெய்யுணர்வின்‌ மேம்பட்டு அறியாமை 
அறவொழிந்ந திறவோரெனத்‌ தெளிந்துரைத்தற்கு உரி 
யார்‌ அல்லர்‌. 

குற்றங்‌ குறைகள்‌ முற்றுந்‌ தொலைந்த பெற்றியார்‌ 
என்று துணியத்தக்காரும்‌ உளர்கொல்்‌! 

அங்ஙனம்‌ அளந்துரைக்கும்‌ ஆற்றலுடையார்‌ தாம்‌ 
யாவர்‌? 

உயிர்களெல்லாம்‌ குறைபாடு உடையன என்பது எத்‌ 
துணை உண்மை! 


இது பற்றியன்றே, 
:அரியகற்‌- ராசற்றார்‌ கண்ணுந்‌ தெரியுங்கால்‌ 
இன்மை யரிதே வெளிறு? 19 
என்னும்‌ பெருநாவலரின்‌ திருவாய்‌ மொழியும்‌, எழுந்தது 
நம்மனோர்‌ அறிவின்‌ திறத்தை ஒருவாறு படிநிலைப்‌ 
படுத்த முடியுமே யன்றி ஒரு தலையாக முடிநிலைப்‌ 
படுத்த முடியாது. 
பல்லாற்றானும்‌ ஆன்றவிந்து அடங்கிய கொள்கைச்‌ 
சான்றோர்‌ பால்‌ ஒரோவழி நிகழுங்‌ களங்கம்‌, காரிருள்‌ 





காலக்குறுக்கம்‌ 


முதற்கண்‌ முனைவர்‌ வ. ௬ப. மாணிக்கம்‌ அவர்கள்‌ 
தம்‌ கருத்தை யொட்டிச்‌ சிலப்பதிகாரத்தினின்றும்‌ எடுத்‌ 
துக்‌ காட்டும்‌ பிறிதொரு செய்தியை மூறையுற ஆய்ந்து 
தீர்வு செய்து கொள்வது நன்று. 


மாணிக்கம்‌ அவர்களின்‌ கூற்று வருமாறு: 15 


“கோவலன்‌ செவ்வாய்க்கிழமை காலை கண்‌ 
ணகியைப்‌ பிரிந்து சென்றான்‌ என்று வைத்துக்‌ 
கொண்டால்‌, பகற்பொழுதைக்குள்‌ கொலைப்படு 
கின்றான்‌. புதன்‌ கிழமை மாலை கண்ணகி 
வெட்டுண்ட கோவலனைக்‌ காண்கிறாள்‌. 
அன்றிரவே தேவிக்குத்‌ தீக்கனா ஏற்படுகின்றது. 
வியாழக்கிழமை மாலை பாண்டியன்‌ முன்‌ கண்‌ 
ணகி தோன்றி வழக்குரைத்து வெல்கின்றாள்‌, 
பாண்டியன்‌ தேவியொடு அப்போதே உயிர்‌ 
விடுகின்றான்‌. இக்‌ காலத்‌ தெளிவோடு பின்வரும்‌ 
அதனைக்‌ காண்போம்‌. 

“கோவேந்தன்‌ தேவி கொடுவினை யாட்டியேன்‌ 

யாவும்‌ தெரியா இயல்பினேன்‌ ஆயினும்‌ 

முற்பகற்‌ செய்தான்‌ பிறன்கேடு தன்கேடு 

பிற்பகற்‌ காண்குறூ உம்‌. பெற்றியகாண்‌'' 

இது கோப்பெருந்தேவி முன்‌ கண்ணகி 
கூற்று. ஒரு நாள்‌ முற்பகலில்‌ பிறனுக்குக்‌ கேடு 
செய்தவன்‌ அதே நாள்‌ பிற்பகலில்‌ தான்‌ 





சிலம்பிற்‌ பிழையா? / 18 


ஆதலின்‌, பிறனுக்குக்‌ கேடு செய்த ஒருவன்‌ இருநாள்‌ 

கழித்துக்‌ கேடுறுவான்‌ என்னாது ஒருநாள்‌ முற்பகலில்‌ 
பிறனுக்குக்‌ கேடு செய்தவன்‌ அற்றைப்‌ பிற்பகலே 
கேடடைவான்‌ என்று பொருள்‌ கொள்ளுமாறு மேற்‌ 
காட்டிய அடிகளால்‌ கண்ணகி கூறுகின்றமையால்‌ 
நாடகம்‌ இருநாளைக்‌ காவு கொண்டதாகக்‌ கூறு 
கின்றார்‌. 

“பிறர்க்கின்னா முற்பகற்‌ செய்யின்‌ தமக்கின்னா 

பிற்பகற்‌ ரமே வரும்‌'' 
என்னும்‌ பொய்யா மொழியும்‌, 


“நெடியது காண்கிலாய்‌ நீயெளியை நெஞ்சே 
கொடியது கூறினாய்‌ மன்ற--அடியுளே 
முற்பகற்‌ கண்டான்‌ பிறன்கேடு தன்கேடு 
பிற்பகற்‌ கண்டு விடும்‌”: 

என்னும்‌ முன்றுறையரையனாரின்‌ பழமொழியும்‌, 


““முற்பகற்‌ செய்யின்‌ பிற்பகல்‌ விளையும்‌” 


என்னும்‌ முதுமொழியும்‌ தமிழறிஞர்‌ யாவர்க்கும்‌ தெரிந்‌ 
தனவே. 


முற்பகல்‌ பிற்பகல்‌ என்பன இயல்பாக ஒரு பகலின்‌ 
மூற்பகுதியையும்‌ பிற்பகுதியையும்‌ குறிப்பனவாயினும்‌, 
ஈண்டெடுத்துக்‌ காட்டப்பட்டவற்றுள்‌ முற்பகல்‌ பிற்பகல்‌ 
என்பன மூன்பு பின்பு என்னும்‌ பொருளவாகக்‌ கொள்ளற்‌ 
பாலனவேயன்றி ஒரு பகலின்‌ முன்னேரம்‌ பின்னேரம்‌ 
என்று கொள்ளற்பாலன அல்ல. 


முற்பகலில்‌ மற்றொருவனுக்குக்‌ கேடு செய்தவன்‌ 
ஒருவன்‌ அற்றைப்‌ பிற்பகலில்‌ தான்‌ கேகடுறாது இருப்‌ 
பானாயின்‌  அதுபற்றித்‌ திருவள்ளுவர்‌ முதலாயினார்‌ 
பொய்த்தனர்‌ எனின்‌ பொருந்துமோ? 





சிலம்பிற்‌ பிழையா? / 21 


வினை, அதன்‌ அளவு தகுதிக்கேற்பத்‌ தன்பயனை 
உரிய காலத்தில்‌ விளைக்குமேயன்றி, விரைந்து விளைக்க மாட்டாது. 
அங்ஙனம்‌ விள்க்குமெனின்‌ அது வினையின்‌ இலக்கணத்‌ 
திற்கே முரணாம்‌. 


ஆகவே ஊழ்வினை விரைந்து வந்து பயன்‌ விளைக்கு 
மெனின்‌ அது வினை செய்தான்‌ அதன்‌ பயனைத்‌ தவரறுது 
நுகர்ந்தே தீரல்‌ வேண்டும்‌ என்னும்‌ அடிப்படை உண்‌ 
மையை வலியுறுத்தும்‌ பொருட்டுக்‌ கூறப்பட்டதாகவே: 
கொள்ளல்‌ வேண்டும்‌. 
கொள்ளவே, விரைவுக்குறிப்பு உறுதிப்பாட்டைக்‌. 
காட்டும்‌ என்பது துணியப்படும்‌. இது நிற்க! 
“முற்பகல்‌ செய்தான்‌ பிறன்கேடு தன்கேடு 
பிற்பகல்‌ காண்குறூஉம்‌ பெற்றியகாண்‌” 
என்று கண்ணகியின்‌ வாய்‌ மொழியாக இளங்கோவடிகள்‌ 
எடுத்துரைப்பது 
“பிறர்க்கின்னா முற்பகற்‌ ட ம ழபடப்பு 
பிற்பகற்‌ ரமே வரும்‌'' 
என்னுந்‌ திருக்குறட்‌ கருத்தை உள்ளீடாகக்‌ கொண்ட 
தேயாம்‌. 
தொல்லை வழக்குப்‌ பற்றிய இதனை எடுத்துக்காட்டி, 
நாடகம்‌ இருநாளைக்‌ காவு கொண்டதாக மாணிக்கம்‌ 
அவர்கள்‌ கூறுவது வலியற்றது ஆகலின்‌, அஃது அவர்‌ 
கருத்தை வலியுறுத்துமாறு யாங்ஙனம்‌ என விடுக்க! 


ஓஓ 





சிலம்பிற்‌ பிழையா? 23 
மிசவ்வாய்க்கிழமை 


கடக(ஆடி)த்‌ திங்கள்‌ இருட்பக்கத்து - தேய்பிறை 
ஐந்தாம்‌ நாள்‌ செவ்வாய்க்கிழமை இரவும்‌, மேற்கூறி 
யாங்கு வழிநடந்து வந்த அம்‌ மூவரும்‌ கடைக்கங்குற் 
பொழுதில்‌, தவமுனிவோர்‌ வைகும்‌ தாழ்பொழில்‌ வாய்ந்த 
மதுரை மூதூர்ப்‌.புறஞ்சேரியை அடைந்தனர்‌. 


வழிநடைச்‌ சோர்வினால்‌ அவ்‌ வைகறை யாமத்தே 
சற்றுக்‌ கண்ணயர்ந்த கோவலன்‌, பின்னிலவுக்‌ கால 
மாயினும்‌ கன்னியிருள்‌ செறிந்த அச்சிறு பொழுதில்‌ ஒரு 


கொடிய கனவு கண்டனன்‌. 
அறிவன்‌ கிழமை 


அறிவன்‌ கிழமையன்று காலையில்‌, கோவலன்‌ 
கண்ணகியையும்‌ கவுந்தியடிகளையும்‌ அப்‌ புறஞ்சேரிப்‌ 
பொழிலகத்தே தங்குவித்துத்‌, தான்‌ எண்ணி வந்த வணிக 
மூயற்சியின்‌ பொருட்டு மதுரை வாழ்‌ பெருவணிகர்க்குத்‌ 
தன்‌ வருகைநிலை உணர்த்தி வருவதாகக்‌ கூறி அடிகளின்‌ 
அறிவுரை கேட்டு விடை பெற்றுச்‌ சென்றனன்‌. 


மதுரை மாநகரின்‌ பல்வேறு காட்சிகளையும்‌ பகலெல்‌ 
லாஞ்‌ சுற்றித்திரிந்து கண்டுகளித்துச்‌, சாயுங்காலத்தே 
புறஞ்சேரிக்கு மீண்ட அவன்‌ கவுந்தியடிகட்குத்‌ தான்‌ 
கண்டவற்றைக்‌ கூறிக்‌ கொண்டிருந்தான்‌. 


ஆங்கு வந்த மாடலன்‌ கோவலனைக்‌ கண்டு அவண்‌ 
நிலைமையறிந்து அவன்றன்‌ முன்னை நிலைகளையும்‌ நினைவு 
கூர்ந்து அளவளாவினன்‌; அவன்‌ அந்நிலைக்கு ஆளாயது 
பழவினைப்‌ பயன்கொலோ என்று வினாயினன்‌. 

அக்கால்‌, கோவலன்‌ கடந்த வைகறை யாமத்தே 
தான்‌ கண்ட தீக்கனவைத்‌ தெரிவித்து, அதன்‌ பயன்‌ 
விரைவில்‌ நிகழும்‌ என்றனன்‌. 


















































சிலம்பிற்‌ பிழையா? : 43 


இனி, மன்னற்கும்‌ மதுரைக்கும்‌ பின்னர்‌ வரவிருக்‌ 
கும்‌ பெருந்‌ தீங்கையே குடப்பால்‌ உறையாமை முதலிய 
தீக்குறிகள்‌ சுட்டின என்றல்‌ அமையுமோ எனின்‌, அவற்‌ 
றைக்‌ குறிக்கக்‌ கோப்பெருந்தேவியின்‌ கொடிய கனவு 
யாப்புற நிற்றலின்‌ அவ்வாறு கூறுதல்‌ மிகையாம்‌ என்று 
அறிக! 


அ்தொக்கும்‌, கோவலற்குங்‌ கண்ணகிக்கும்‌ வர 
விருக்கும்‌ பெருந்தீங்கைச்‌ சுட்டும்‌ முற்குறிகள்‌ அவ்விரு 
வருள்‌ ஒருவர்க்கும்‌ தோன்றாது மாதரிக்குத்‌ தோன்றியது 
ஏனெனிற்‌, கூறுதும்‌. 


புகாரில்‌ கண்ணகி கண்ட தீக்கனவின்‌ பயன்‌ 
நிறைவேறத்‌ தொடங்கியுள்ளது; ஒரு சிறிதே நிறை 
வேறியுள்ளது. 

புழஞ்சேரியில்‌ கோவலன்‌ . கொடுங்கனவு கண்டு 
ஒரே ஒருநாள்தான்‌ ஆகியுள்ளது. அதையும்‌ அவன்‌ 
அற்றை எற்பாட்டிலேதான்‌ வெளிப்படுத்தியுள்ளனன்‌. 
கண்ணகி அதனை அறிந்ததும்‌ அப்பொழுதேயாம்‌. 


அதனையடுத்துக்‌ கடிமனையிற்‌ கழிந்தது ஒரே ஓர்‌ 
இரவு மட்டுமேயாம்‌. 


இந்நிலையில்‌ அவர்களுக்கே தீக்குறி பாறப. 
மிகையாம்‌. இலக்கியச்‌ சுவையும்‌ நீர்த்துப்போம்‌. 


ஆதலினாலேயே அவர்களை அடைக்கலம்‌ ஏற்று வந்த 
மாதரிக்குத்‌ தீக்குறி தோன்றிய தென்க! 


... கோவலன்‌ செல்வழியில்‌ இமிலேறு எதிர்ந்ததனைக்‌ 
கூறுமிடத்து அவன்‌ அதனை “இழுக்கென்று அறியான்‌??0 
என்று எதிர்மறை முகத்தான்‌ உணர்த்திய நுட்பமும்‌ 
உணர்ந்து இன்புறற்‌ பாற்று. 






































சிலம்பிற்‌ பிழையா? / 59 


கோவலன்‌, எழுக என்ற அளவில்‌ எழுந்து, 


குடிமுதற்‌ சுற்றமும்‌ குற்றிலை. யோரும்‌ 
அடியோர்‌ பாங்கும்‌ ஆயமும்‌ நீங்கி,*4 

அவள்‌ அவன்‌ பின்‌ காவதம்‌ பற்பல கடந்து போந்தது 
கணவன்‌ சொல்லைக்‌ கடத்தலாகாது என்பதனான்‌ மட்டும்‌ 
அன்று; இனி அவனைப்‌ பிரிய விடலாகாது என்னும்‌ 
வேட்கை பற்றியுமாம்‌ எனினும்‌ பொருந்தும்‌. 

மதுரைக்குப்‌ புறப்படும்‌ முதல்‌ நாளே அவள்‌ 
கொடியதொரு கனவு கண்டாள்‌. அதன்‌ கொடுமையை 
அவளே ('கடுக்குமென்‌ நெஞ்சங்‌ கனவினால்‌' என்று 
கூறினாள்‌. ப 

மதுரைப்‌ புறஞ்சேரியை வந்தடைந்த நேற்றும்‌ விடிய 
லில்‌ கோவலன்‌ ஒரு கொடுங்கனவு கண்டு நேற்றுச்‌ 
சாயுங்காலத்தே தான்‌ அவன்‌ அதனை வெளிபடுத்திக்‌ 
*கடி தீங்கு உறும்‌” என்றான்‌. 

அது கேட்ட கவுந்தியடிகளும்‌ மாடலனும்‌ பாதுகாப்‌ 
பான இடத்திற்குச்‌ செல்லுமாறு அவர்களை ஆற்றுப்படுத்‌ 
தினர்‌; ஆய்ச்சி ஒருத்தியிடம்‌ கண்ணகி அடைக்கலப்‌ 
படுத்தப்பெற்றாள்‌. 

அதுவரையில்‌ உறுதுணையாய்‌ வந்த கவுந்தியடி களும்‌ 
சென்று விட்டார்‌. 

அடைக்கலம்‌ ஏற்று வந்து கடிமனைப்‌ படுத்திய 
ஆய்ச்சியோ இன்று அதிகாலையில்‌ தீக்குறி கண்டு தீமை 
'வருவதொன்று உண்டு' என்று கருதி அது தவிர்க்கத்‌ 
தெய்வம்‌ பராவ ஏற்பாடு செய்திருக்கின்றாள்‌. 

அவ்‌ ஆயர்சேரியிலுள்ளார்‌ பலரும்‌ உதோ குரவை 
ஆடிக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. 

புகாரின்‌ நீங்கிய சிறிது தொலைவிலேயே மதுரை 
மூதூர்‌ யாது?”45 என வினவிய அப்‌ பேதைக்கு இப்‌ 








62 | சிலந்பிற்‌ பிழையா? 


யால்‌ அப்‌ பாற்பயன்‌ ஏனையவற்றினும்‌ மேற்பட 
வைத்துச்‌ சிறப்பித்து உரைக்கப்பட்டுள்ளது. 


பாலும்‌ பயனும்‌ 


பாற்பயன்‌” என்பதற்கு அருஞ்சொல்‌ உரைகாரர்‌ 
'பாலாகிய பயன்‌” என்று ஒன்றாகப்‌ பொருள்‌ விரித்தார்‌. 
மற்று அடியார்க்கு நல்லாரோ அதனை உம்மைத்தொகை 
யாகக்‌ கொண்டு பாலும்‌ நெய்யும்‌ அளித்தனர்‌ என்றார்‌. 


பாலும்‌ அதன்‌ பயனும்‌ என்பதற்குப்‌ பால்‌, தயிர்‌, 
மோர்‌, வெண்ணெய்‌. நெய்‌, என்றெல்லாங்‌ கொள்ளலா 
மேனும்‌ அடியார்க்கு நல்லார்‌, 

இனி மற்றை நாட்‌ செய்தி கூறுகின்றார்‌”. 
என்று கூறி, இடைக்குல மடந்தையர்‌ கொடுத்த 
மையை மறுநாட்‌ காலை நிகழ்ச்சியாகக்‌ கூறுதலானும்‌, 
அந்நாளில்‌ குடப்பால்‌ உறையாமையால்‌ தயிரும்‌ மோரும்‌ 
வெண்ணெயும்‌ இல்லாமையானும்‌, முன்னாள்‌ வெண்ணெ 
யும்‌ உருகியமையானும்‌ அவர்‌ இடைப்பட்ட மூன்றுந்‌ 
தவிர்த்துப்‌ பாலும்‌ நெய்யுமே கூறினார்‌ பது நுணித்து 
உணரக்‌ கிடக்கின்றது. 
.... இஸ்து உணரமாட்டாத பின்னை உரையாசிரியர்‌ 
களான பெருமழை பொ. வே. சோமசுந்தரனாரும்‌, பிறரும்‌ 
தயிரென்றும்‌ மோரென்றும்‌ தாம்‌ அறிந்தனவெல்லாம்‌ 
கூறி நிரப்பி இழுக்கினர்‌. இது நிற்க! 


அடியார்க்கு நல்லாரை ஆராயப்‌ புகுந்து பன்னூறு 
பக்கங்களிற்‌ பலபட விரித்தெழுதிய முனைவர்‌ ௪. வே. சுப்‌ 
பிரமணியம்‌ அவர்கள்‌, நல்லாரின்‌ நுழைபுல வன்மையைப்‌ 
புலப்படுத்தி நிற்கும்‌ இன்னோரன்ன இடங்களைக்‌ கண்டு 
காட்டிலர்‌. அன்றியும்‌ இக்‌ கட்டுரைக்கு நிலைக்களனான 
சிக்கலை மற்றவர்‌ வழி நின்று சுட்டிக்காட்டிய அளவில்‌ 
தாம்‌ பட்டுக்கொள்ளாமலே நழுவிக்‌ கொண்டார்‌. 


சிலம்பிற்‌ பிழையா? / 63 


“சிலப்பதிகாரக்‌ காப்பிய அமைப்பில்‌ சில 
செய்திகள்‌ மறைக்கப்பட்டுள்ளன. சில நிகழ்ச்சி 
கள்‌ முரண்பாடாக அமைகின்றன. துடிப்புள்ள 
இக்காலத்‌ திறனாய்வாளர்கள்‌ இவற்றை இளங்‌ 
கோவடிகளின்‌ குறையெனத்‌ துணிந்து கூறுகின்‌ 
றனர்‌. இதன்‌ விளைவே சிலம்புச்‌ செல்வர்‌ 
ம. பொ. சிவஞானம்‌ அவர்களின்‌ “இளங்கோவடி 
களின்‌ மறதி' என்ற கட்‌௫ரையும்‌, சிவ மணி 
கண்டராமனின்‌. * இளங்கோவின்‌ குறை' என்ற 


கட்டுரையும்‌. 


பொதுவாகச்‌ சிலப்பதிகாரக்‌ கதை நிகழ்ச்சி 
கள்‌ சில மூரண்பாடாகவும்‌, குறைபாடாகவும்‌ 
நமக்குத்‌ தோன்றுகின்றன.” *5 


“இகொலைக்களக்காதை முதல்‌ கட்டுரைக்‌ 
காதை ஈருகவுள்ள நிகழ்ச்சிகள்‌ அனைத்தும்‌ ஒரு 
நாள்‌ நிகழ்ச்சியாகக்‌ கொள்ள மூடியாதாகினும்‌ 
அடிகள்‌ ஒருநாள்‌ நிகழ்ச்சி போலக்‌ காட்டிச்‌ 
செல்கின்ளுர்‌.”” 50 


“உரையாசிரியர்‌ மூல நூலாசிரியரிடம்‌ குறை 
காணும்‌ நோக்குடையரல்லர்‌. மூல நூலார்‌ 
சொல்லுகின்ற ஒவ்வொரு முறைகட்கும்‌ சில 
உள்‌ நோக்கம்‌ இருக்கவேண்டும்‌ என உணர்ந்து 
அந்‌ நோக்கை அறிய முற்படுவர்‌. இந்‌ நிலையில்‌ 
அடியார்க்கு நல்லார்‌ ஈரிடங்களில்‌ இளங்‌ 
கோவால்‌ மறைத்துரைக்கப்பட்ட சில செய்தி 
களை விரித்துரைத்து காப்பிய நிகழ்ச்சியில்‌ முரண்‌ 
பாடு ஏற்படாமல்‌ காக்கின்றார்‌.” 51 

இவ்வாறு கூறி வேறுதொடர்ந்து மேற்செல்கின்றார்‌ 
மூனைவர்‌ ௪. வே. சுப்பிரமணியம்‌. இது கிடக்க! 





சிலம்பிற்‌ பிழையா? / 65 


குரவைக்‌ கூத்தும்‌ கொலை நிகழ்ச்சியும்‌ ஒருநாளில்‌ 
நடந்தன அல்ல என்று ம. பெ. சி. யும்‌ மற்றவர்களும்‌ 
கொண்ட முடிபிற்கு அடியார்க்கு நல்லார்‌ கூற்று இடை 
யூறாக நிற்றலால்‌, கோவலன்‌ சற்றுமுன்னர்க்‌ 'குடிமுதற்‌ 
சுற்றமும்‌' என்பது முதலவாகச்‌ சில கூறிக்‌ கண்ணகியின்‌ 
நலம்‌ புனந்துரைத்த அதனையே பின்னுங்‌ கருதினான்‌ 
என்று உரைத்து உழையோர்‌ இல்லா ஒரு தனி 
நிலையாவது, ்‌ 

“தாய்‌-தந்தை, மாமன்‌--மாமியார்‌, குற்றேவன்‌ 

மகளிர்‌ ஆகிய பழகியோர்‌ இல்லாமையே”? 535 
என்ற பிறர்‌ ஒருவர்‌ கருத்தையும்‌ கூற்றையும்‌ எடுத்துக்‌ 
காட்டி, நல்லார்‌ கூற்றை மறுத்துரைக்கின்றார்‌ சிவஞானம்‌. 

அவர்‌ காட்டும்‌ அவ்‌ உழையோர்‌ இல்லா ஒரு தனி 
நிலை ஈண்டுக்‌ கோவலன்‌ கண்ணகியை ஒருங்குடன்‌ தழு 
வூதற்கு வாய்ப்பான தனிமை எனல்‌ ஆகாமையின்‌ 
அவ்வாறு கூறுதல்‌ பொருந்தாமை யறிக! 

அன்றியும்‌ “அவர்கள்‌ தழுவுங்கால்‌ ஆய்ச்சியரும்‌ 
உடனிருந்தனர்‌ கொல்‌!” என்னும்‌ நகையாட்டுக்கும்‌ 
இடனாம்‌, 


யல்தலை வினுக்கள்‌ 


தம்‌ :பிழை' முடிபை வலியுறுத்த மேற்காட்டியாங்குத்‌ 
தயிர்ப்பானையிலும்‌ தலையிடும்‌ சிலம்புச்‌ செல்வர்‌, 

ஒருநாளில்‌ வெட்டுண்ட உடல்‌ அந்நாள்‌ எச்சப்‌ 
பொழுதும்‌ இராவும்‌, பின்னாள்‌ முழுதும்‌ கிடத்தல்‌ 
இயலுமா? 

வெட்டிய உடலை அப்படியே விட்டுப்‌ போய்‌ விடு. 
வதுதான்‌ செங்கோல்‌ வேந்தன்‌ தண்டனை மூறையா? 








8 | சிலம்பிற்‌ பிழையா? 


: காவதம்‌ அல்லது கடவா ராகிப்‌ 
பன்னாள்‌ தங்கிச்‌ சென்னாள்‌''55 
என்பது கொண்டு அவர்கள்‌ கடந்து வந்த காலத்தைக்‌ 
கணக்கிட்டுப்‌ பார்த்தலானும்‌, பின்னர்‌ மதுரை எரி 
யுண்டது கடகத்‌ திங்கள்‌ தேய்பிறை எட்டாம்‌ நாள்‌ 
என்பது அறியப்படுதலானும்‌ தெளியப்படும்‌. 
இரவில்‌ நிலவொளியிற்‌ செலவு செய்தனர்‌ என்பது 
“ நிலவொளி விளக்கில்‌ நீளிடை மருங்கின்‌ 
இரவிடைக்‌ கழிதற்கு ஏதம்‌ இல்லென”?59 
“ பின்னையும்‌ அல்லிடைப்‌ பெயர்ந்தனர்‌'”60 
என்பனவற்றான்‌ அறியப்படும்‌. அவர்கள்‌ புறஞ்சேரியை 
அடைந்தது வைகறை யாமம்‌ என்பது 
“ அருந்தெறற்‌ கடவுள்‌ அகன்பெருங்‌ கோயிலும்‌ 
ஆர்ப்பொலி எதிர்கொள''61 
என்ற ஓசை வருணனையான்‌ அறியப்படும்‌. 
“ ஆடித்‌ திங்கள்‌ பேரிருட்‌ பக்கத்து 
அழல்சேர்‌ குட்டத்து அட்டமி ஞான்று 
வெள்ளி வாரத்து ஒள்ளெரி யுண்ண 
உரைசான்‌ மதுரையோடு அரைசு கேடுறும்‌'?62 
என்றலின்‌ மதுரை எரியுண்டது கடகத்‌ திங்கள்‌ அழல்‌ 
விண்மீன்‌ குறையுடைய தேய்பிறை எட்டாம்‌ நாள்‌ 
வெள்ளிக்கிழமை என்பது வெளிப்படுகின்‌ றது.கண்ணகி 
வழக்குரைத்ததும்‌, பாண்டியனும்‌ தேவியும்‌ உயிர்‌ 
,துறந்ததும்‌ வெள்ளியன்றே என்பதும்‌ அறியப்படும்‌. 
கோப்பெருந்தேவி கனவு கண்டது வியாழன்‌ இரவு 
என்பதும்‌, கண்ணகி கொலைக்‌ களத்தில்‌ கோவலனைக்‌ 
கண்டது வியாழன்‌ மாலை (முன்னிரவு) என்பதும்‌ புலனாம்‌. 
இவ்வாறே நிகழ்ச்சிகளை இயைபுறப்‌ படிப்படியே 
மூற்படுத்திச்‌ செல்ல அம்‌ மூவரும்‌ புறஞ்சேரியை 
அடைந்த வைகறை யாமம்‌ செவ்வாய்‌ இரவின்‌ கடைக்‌ 
கங்குற்‌ பொழுது என்பது புலனாகும்‌. 


சிலம்பிற்‌ பிழையா? / 69: 


காவலன்‌ கனவு 


மேற்கூறியாங்கு வைகறை யாமத்தின்‌ ஓசைகளைப்‌ 
பதினான்கு அடிகளில்‌?! கூறிப்‌, ''புறஞ்சிறை மூதூர்ப்‌ புக்‌ 
கனர்‌ புரிந்தென்‌”'63 என்று மூடித்த ஆசிரியர்‌ மற்றை நாள்‌ 
(அறிவன்‌ கிழமை) இளங்காலை ஓசைகளை *புறஞ்‌: 
சிறைப்‌ பொழிலும்‌''6* என்பது முதல்‌ பின்னும்‌ பதினான்கு. 
அடிகளில்‌ விளக்குகின்ளார்‌. 


புறஞ்சேரியை அடைந்த செவ்வாய்‌ இரவின்‌ 
வைகறை யாமத்தில்‌, அஃ்தாவது கோவலன்‌ ஓர்‌ 
காணச்‌ சென்ற அறிவன்‌ கிழமைக்‌ காலைக்கு. முற்பட்ட 
இடை நேரத்தில்‌ அம்‌ மூவரும்‌ வழிநடைச்‌ சோர்வால்‌ 
அயர்ந்திருந்தினர்‌ என்று கொள்ளக்‌ கிடக்கின்றது. 
கன்னியிருள்‌ செறிந்த அவ்‌ வைகறை யாமத்தில்‌: 
கண்ணயர்ந்திருந்த கோவலன்‌ கனவு கண்டான்‌ 
என்பது உய்த்துணரக்‌ கிடக்கின்றது. 
கோவலன்‌ கனவு பற்றி வேறு வேறு கூறுவாரும்‌ 
உளர்‌. அவர்தம்‌ கூற்றுகளால்‌ இங்கெடுத்துக்‌ கொண்ட 
ஆராய்ச்சிக்குத்‌ தாக்குதல்‌ இல்லாமையான்‌ அது பற்றி 
ஈண்டு விரித்து உரைக்கிலம்‌. 
பகலெல்லாம்‌ (அறிவன்‌ கிழமை) கோவலன்‌ மதுரை. 
யில்‌ சுற்றித்‌ திரிந்தனன்‌ என்பது 
தபபன அத மட கதய வல்‌ ககக கல தனக ககக கக வத அகல திரிந்து 
விசும்பகடு திருகிய வெங்கதிர்‌ நுழையாப்‌ 
பசுங்கொடிப்‌ படாகைப்‌ பந்தர்‌ நீழல்‌ 
காவலன்‌ பேரூர்‌ கண்டுமகிழ்‌ வெய்தி”:55 ப 
என்பதனான்‌ அறியப்படும்‌. கோவலன்‌ மீண்டும்‌ புறஞ்‌-. 
சேரியை அடைந்தது சாயுங்காலம்‌ என்பது அவன்‌ 
கண்டு வந்த காட்சிகளையும்‌ மாட்சிகளையும்‌ கவுந்தியடி 
கட்குக்‌ கூறிக்கொண்டிருக்கும்‌ “போது அங்கு வந்த 
மாடலன்‌, கோவலனைக்‌ கண்டுகொண்டு நலம்‌ உசா. 
வினானாக; அவனிடத்துத்‌ தான்‌ கண்ட கனவினைக்‌ கூற; 
அதுகேட்ட கவுந்தியடிகளும்‌, மாடலனும்‌ 


ஈதாதலி தன்னொடு கதிர்செல்‌ வதன்முன்‌ 
மாட மதுரை மாககர்‌ புகுக”65 


10 / சிலம்பிற்‌ பிழையா? 


என்றமையானும்‌, அப்பொழுது ஆங்கு, வந்து அடைக்‌ 
கலம்‌ ஏற்ற மாதரி கண்ணகி கோவலரை அழைத்துக்‌ 
கொண்டு 


“சென்ற ஞாயிற்றுச்‌ செல்சுடர்‌ அமையத்து:?67 
அதாவது கதிரவன்‌ மறைந்து ஒளிமங்கிய நேரத்தே தன்‌ 
இல்லம்‌ புகுந்தாள்‌ என்றமையானும்‌ அறியப்படும்‌. 

கண்ணகி (வியாழன்‌) இளங்காலையிலேயே சமையல்‌ 
செய்தனன்‌ என்பது 

“சாவக நோன்பிகள்‌ அடிகள்‌ ஆதலின்‌ 

நாத்தூண்‌ நங்கையொடு நாள்வழிப்‌ படூஉம்‌ 

அடிசில்‌ ஆக்குதற்கு. அமைந்தநற்‌ கலங்கள்‌ 

கெடியா தளிமின்‌'?68 
என்பதனான்‌ உய்த்துணரப்படும்‌. 


“செம்பொற்‌ கொடியனையாள்‌ கண்டாளைத்‌ தன்காணான்‌ 
மல்லன்மா ஞாலம்‌ இருஞூட்டி மாமலைமேற்‌ 

செவ்வென்‌ கதிர்சுருக்கிச்‌ செங்கதிரோன்‌ சென்றொளிப்பப்‌ 
புல்லென்‌ மருண்மாலை'?70 

*யாருமில்‌ மருண்மாலை''71 


“என்பனவற்றான்‌ கண்ணகி கொலைக்களத்தே கோவலனைக்‌ 
கண்ட நேரம்‌ மாலை நேரம்‌ என்பது விளங்கும்‌. 


இரவு தீக்கனவு கண்ட கோப்பெருந்தேவி அதனை 
அரசற்குத்‌ தெரிவிக்க வரும்‌ நேரம்‌ அதிகாலையாகவே 
இருத்தல்‌ வேண்டும்‌ ஆதலானும்‌, தீக்கனவைத்‌ தேவி 
கூறுவதைக்‌ கூறி *“இப்பால்‌””*1 எனத்‌ தொடர்ந்து, கண்ணகி 
வாயிலோனிடத்துப்‌ பேசுதலை ஆசிரியர்‌ நாடகப்‌ பாங்குற 
விளக்குதலானும்‌ கண்ணகி வழக்குரைக்க அரண்‌ 
மனைக்கு வந்ததும்‌ அக்‌ காலைநேரமே என்பது புலனாம்‌. 


ஏறத்தாழ நண்பகலிலேயே மதுரை தீயுண்டது 
அன்பது மேற்கூறிய நிகழ்ச்சியான்‌ உய்த்துணரப்படும்‌. 


“அந்தி விழவும்‌ ஆரண ஒதையும்‌ 

செந்தீ வேட்டலும்‌ தெய்வம்‌ பராவலும்‌ 
மனைவிளக்‌ குறுதலும்‌ மாலை அயர்த்தலும்‌ 
வழங்குகுரன்‌ முரசமும்‌ மறைந்த மாநகர்‌'?72 


சிலம்பிற்‌ பிழையா? / 71 


என்றலானும்‌, அதன்‌ பின்னரே இரவில்‌ மதுராபதி 
தோன்றி அழல்‌ வீடு செய்வித்தமையானும்‌ அற்றைப்‌ 
பகலும்‌ மாலையும்‌: மதுரை எரிந்தமை பெறப்படும்‌. 


மாதரியம்மை நள்ளிரவே தீப்பாய்ந்தார்‌ என்பது 
-தாதெரு மன்றத்து மாதரி எழுந்து 
இடையிருள்‌ யாமத்து எரியகம்‌ புக்கதும்‌'"*£ _ 
என்றமையான்‌ அறியப்பட்டு அது வெள்ளி இரவே 
என்பது உய்த்துணரப்படும்‌. 
“வெள்ளியம்‌ பலத்து நள்ளிருட்‌ கிடந்தேன்‌ "** 


எண்றமையான்‌ சாத்தனார்‌ பற்றிய செய்தி ஒருவாறு 
அறியப்படும்‌. 


இங்ஙனம்‌ நூற்சான்றுகளால்‌ அறியப்படும்‌ காலக்‌ 
குறிப்புகளோடு ஏற்றபெற்றி ஏனைய நிகழ்ச்சிகள்‌ 


இயைபுறுத்தப்‌ பட்டுள்ளமை காண்க! 
குறிப்பு விளக்கம்‌ 


(1) சிலப்பதிகாரம்‌--ஊர்‌ கூழ்வரி--35. 
(2) சிலம்பிற்‌ சிறுபிழை--பக்‌. 46-49 
(8) சிலப்பதிகாரத்திறனாய்வு--பக்‌. 123. 
(4) இரட்டைக்‌ காப்பியங்கள்‌--பக்‌-45 
(5) செந்தமிழ்ச்‌ செல்வி--சிலம்பு : 50 பரல்‌ .10 
(6) சிலப்பதிகாரத்திறன்‌--பக்‌. 6 
(7) சிலம்பிற்‌ சிறு பிழை--பக்‌. 1,2 ( அணிந்துரை) 
(6) சாகுந்தலம்‌--பக்‌. 199. 
(9). அம்பிகாபதி அமராவதி--பக்‌. 49. 
(10) திருக்குறள்‌--503. ' 
(11) சிலம்பிற்‌ சிறுபிழை--பக்‌. 7-10. (12)ஷடை பக்‌. 62. 
(13) இரட்டைக்‌ காப்பியங்கள்‌--பக்‌. 49. 
(14) [பக்‌. 18] சிலப்‌. வஞ்சின. 3,4. 
(15) [பக்‌. 19] திருக்குறள்‌--919. 
(16) [பக்‌ 19) பழமொழி நானூறு.--46. 
(17) சிலம்பிற்‌ சிறுபிழை--பக்‌. 2 (அணிந்துரை) 











